GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


[Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs. 4 .80 Paise . 


UP 


TAMI 


NT O 


RNMN 


ROL 


El 


ILN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


GOV 


NADU 


BE 


RUTHAL 


ALONE TO 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 112 ] 


CHENNAI, THURSDAY, MARCH 7 , 2019 
Maasi 23 , Vilambi, Thiruvalluvar Aandu - 2050 


Part 11 - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


REVENUE AND DISASTER MANAGEMENT DEPARTMENT 

Secretariat, 7th March , 2019. 


No. ||( 1 )/REVDM /1 (h )/2019 . 


DISASTER MANAGEMENT - DEFICIT RAINFALL DURING NORTH EAST MONSOON , 2018 - DECLARATION OF 24 

DISTRICTS AND 38 BLOCKS OF 7 DISTRICTS IN THE STATE OF TAMIL NADU AS AFFECTED BY HYDROLOGICAL 
DROUGHT - ORDERS - ISSUED . 


The following Government Order is published : 


[G . O . Ms. No. 91, Revenue And Disaster Management Department, Disaster Management Wing, D . M . III ( 1) Section , 

7th March 2019, LOH! 23, ILLI, $1(15026100 3600T -2050.] 


READ : 


Press statement of Hon ble Chief Minister s dated 31.01. 2019 . 


From the Additional Chief Secretary / Commissioner of Revenue Administration , 
Letter Rc.No.NC . 2 (2 )/5987/ 2018 , dated 04 .02 . 2019 . 


Order : No . 91, Revenue and Disaster Management, 7th March 2019 . 

In the letter second read above, the Additional Chief Secretary / Commissioner of Revenue Administration has submitted 
the following : 


Rainfall plays a critical role in Tamil Nadu for meeting its drinking water and irrigation needs. The long term annual 
average rainfall is 920 .9 mm and rainfall received during Winter, Summer, Southwest and Northeast monsoon Seasons 
account for 3 % , 14 % , 35 % and 48 % respectively. The rainfall received in two major seasons. The Southwest Monsoon 
( June to September ) accounts for 35 % of the total rainfall and Northeast Monsoon accounts for 48 % of the rainfall. 
The rainfall received in Southwest and Northeast Monsoon ensures recharging of ground water and replenish sources 
of water supply schemes and enables the Government supply drinking water upto the next year s North East Monsoon . 
The annual rainfall during 2018 are detailed below : 


Ex - Il - 1( 112 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Season 


Percentage to 
Normal Annual 

Rainfall 


Season Normal 

(Rainfall 
in mm ) 


Actual 
(Rainfall 
in mm ) 


Season 
departure 


(2) 


(3 ) 


(4 ) 


(5 ) 
-47 % 


3 % 


31. 3 


16 . 7 


14 % 


128 . 0 


153. 7 


20 % 


( 1) 
Winter Season 
January -February 
Summer Season 
March -May 
Southwestmonsoon 
June -September 
NortheastMonsoon 
October -December 
Total ( Jan -Dec ) 


35 % 


321.2 


282 . 9 


- 12 % 


48 % 


440 . 4 


336 .5 


-24 % 


100 % 


920 . 9 


789. 9 


- 14 % 


Further, the following 17 districts have recorded deficit rainfall ranging from -59 % to -19 % : 


District 


NEM Season 

Normal 
(in m .m .) 


NEM Season 

Actual 
(in m . m . ) 


NEM 2018 

Season 
Departure 


330 . 1 
289. 4 
789. 9 


314 . 7 


370 .5 
348 . 7 
391. 5 


440 . 9 


Dharmapuri 
Krishnagiri 
Chennai 
Karur 
Salem 
Vellore 
Tiruchirapalli 
Perambalur 
Tiruvallur 
Namakkal 
Virudhunagar 
Kancheepuram 
Madurai 
Dindigul 
Erode 
Pudukottai 
Sivagangai 


133 .7 
123 . 1 
352. 9 
147 .4 
187.6 
181.6 
208 .0 
250 .0 
343.2 
182.5 
265 .5 
417.1 
278 .4 
301.8 
228 .0 
313.2 
338 .0 


589. 3 
291.6 
419 . 0 


- 59 % 
-57 % 
- 55 % 
-53 % 
- 49 % 
-48 % 
-47 % 
- 43 % 
-42 % 
- 37 % 
- 37 % 
- 35 % 
-34 % 
-31 % 
- 28 % 
- 23 % 
- 20 % 


10 
11. 


641. 8 


419 . 1 


436 . 4 
314 .6 
406 .2 
422 .7 


17 


SI 


In Respect of the following 7 districts , though the North East Monsoon rainfall 2018 was normal, the annual rainfall 
2018 was found deficit: 

NEM NEM 

NEM 

Annual Annual Annual 
No. 

Season Season Season Season Season Season 
District 

Normal Actual Departure Normal Actual Departure 
( in m .m .) (in m .m .) 

( in m .m .) ( in m . m .) 
(2) 

(5 ) 

(6 ) 
1 Thanjavur 

550 . 3 471.5 

- 14 % 1013. 1 703.8 

- 31 % 
Villupuram 499 . 1 435 . 8 - 13 % 1011 .6 

726 .7 

- 28 % 


( 8) 


Tiruvannamalai 


446 . 5 


393 . 1 


- 12 % 


1040 . 0 


790 . 2 


- 24 % 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


No. 


District 


NEM 
Season 
Normal 
(in m . m .) 


NEM 
Season 

Actual 
(in m . m .) 


NEM 
Season 
Departure 


Annual 
Season 
Departure 


Annual 
Season 
Normal 
( in m . m .) 

(6 ) 
1071.8 


Annual 
Season 

Actual 
( in m .m .) 

(7) 
814 .5 


(2) 


( 3) 


(4 ) 


(5 ) 


(8 ) 


4. 


Ariyalur 


545 .5 


- 24 % 


518 .2 
816 .5 


941 


1393 . 3 


1079 . 8 


-23 % 


Nagapattinam 
Cuddalore 


-5 % 
- 13 % 
- 11 % 
- 10 % 


6 


621. 0 


1206 . 7 


965 .0 


- 20 % 


697 .8 
491. 7 


7 


Ramanathapuram 


440 . 3 


807 .8 


649.7 


- 20 % 


In respect of the remaining 7 districts , though the rainfall aggregate at district level matches normal rainfall (with 
deficit less than 19 % ), the distribution was not uniform across the district. In order to assess the block -wise conditions , 
an analysis of block -wise rainfall was made with reference to block wise normal rainfall arrived based on the Block wise 
seasonal actuals of more than 10 to 15 years . Moreover the cumulative rainfall show that 7 Districts received rainfall 
with a deficit of 20 % and above . The Block wise details which received deficit rainfall during NEM 2018 are as follows: 


District 


Block Name 


Actual Rainfall NEM 

2018 
(in m .m .) 


NEM Normal 

( in m . m .) 


( 3) 


( 4 ) 


(1) 
Coimbatore 


(5 ) 
300 .01 


Anamalai 


Annur 


197 .69 


Kanyakumari 


Theni 


Pollachi(North ) 
Pollachi(South ) 
Sultanpet 
Killiyoor 
Kurunthancode 
Melpuram 
Munchirai 
Rajakkamangalam 
Thovalai 
Andipatti 
Chinnamanur 
Kadamalaigundu 
Theni 
Uthamapalayam 
Karunkulam 
Kayattar 
Kovilpatti 
Ottapidaram 
Pudur 
Sri Vaikundam 
Alangulam 
Cheranmahadevi 
Manur 
Palayamkottai 
Radhapuram 
Vasudevanallur 


225 . 1 

142 
229 
225 . 1 
232 .45 
373.9 
341 .8 
412 .75 
393.33 
371. 26 
292 . 2 
235 .8 
284 .95 
271. 16 
258 .8 
340 . 1 
316 .74 
381. 17 
240.75 
194.33 

173 
327 . 5 
366 .31 

352.6 
217 .45 
312 .6 
342.9 
317.1 


293 .65 
300 .01 
289.38 
506 .08 
465 .44 
550. 12 
528 .1 
509 .9 
499 .97 
376 .51 
388 .54 
369.84 
358.55 
463.36 
415 . 18 
468.91 
384 .58 
347 . 23 
353.73 
443. 93 
468 .78 
455 . 35 
377 . 35 
457. 4 


Block 
Deviation 

( % ) 

(6 ) 
- 24 . 91 
- 28 . 17 
- 22 . 02 
-24 .91 
- 19 . 17 
-26 .34 
- 25 .68 
- 27 .82 
-27.08 
-27.04 
-41.56 
- 37 . 37 
-26 .93 
-26 .67 
-28 .16 
-27.96 
- 25 .63 
- 19 . 19 
-37 . 37 
- 44 . 94 
-51.09 
- 26 .23 
- 23 .34 
- 22 .57 
-42 . 37 
-31.66 
-20 .75 
- 43 .32 


Thoothukudi 


17 


Ka 


Tirunelveli 


432 .7 
559 .44 


28 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


District 


Block Name 


No. 


NEM Normal 

(in m .m .) 


( 1) 


(5 ) 


Tiruppur 


( 3) 
Dharapuram 
Gudimangalam 
Kangeyam 
Kundadam 
Madathukulam 
Mulanur 
Palladam 
Udumalaipettai 
Vellakoil 
Gudalur 


Actual Rainfall NEM 

2018 
(in m .m .) 

( 4 ) 

290 .8 
257. 95 

124 .5 
197 .43 
281. 13 


388.5 
344 .25 
296 .41 
341.83 
403.22 
340 .57 
309. 13 
306 .38 
318 .49 
382 .27 


Block 
Deviation 

( % ) 

(6 ) 
- 25 . 15 
- 25 .03 

-58 
-43.72 
- 29 .52 
- 48 .03 
- 26 .57 

-27 .8 
-53.01 
-63 . 22 


177 


227 
221.2 
150 .75 
140 .60 


37 


The Nilgiris 


The analysis showed that during NEM 2018 , 38 blocks in the above 7 districts , the percentage deviation with reference 
to the season normal rainfall was “ Deficient” and “ Large Deficient" . As a result, the surface water and ground water 
resources fast depleting , the districts/blocks are already experiencing drinking water problems and would be affected 
further due to Hydrological drought in the ensuing summer. 


2. The Additional Chief Secretary / Commissioner of Revenue Administration has further stated that, during the meeting 
on 31.01.2019 , the Hon ble Chief Minister has reviewed the status of drinking water supply with the line departments . 
During the above meeting the Additional Chief Secretary / Managing Director, Chennai Metropolitan Water Supply and 
Sewerage Board (CMWSSB ) presented the storage position of the reservoirs , supply drinking water to Chennai as 
detailed below : 


Reservoir 


Full capacity 

in Mcft 


Storage in 
Mcft ( as on 
28 . 1. 2019 ) 


Storage as on same day last year 

in Mcft 
(as on 28 . 1. 2018 ) 

(4 ) 
1310 


(1) 


( 3 ) 


( 2 ) 
3 ,231 


Poondi 


204 


48 


459 


Cholavaram 
Redhills 
Chembarambakkam 


748 


1396 


1081 
3300 

3645 
11, 257 

1,465 
12 ,722 


54 
1054 


Total 


1713 
4878 

474 
5 , 352 


Veeranam * 
Full capacity in Mcft 


1 , 387 
2 , 441 


The Director, RuralDevelopment informed that out of the 12524 village panchayats located in 385 blocks , the following 
number of areas will be affected during the months ofMarch , April and May 2019 : 


Areas 
Panchayat Unions 
Village Panchayats 

Habitations 


March 2019 

143 
2883 
14333 


April 2019 

222 
4337 
20212 


May 2019 

252 
5426 
25993 


3 . Hence , the Additional Chief Secretary / Commissioner of Revenue Administration has requested the orders of the 
Government on the following: 


a. to notify and declare the 24 districts of Chennai (serviced by CMWSSB ), Dharmapuri, Krishnagiri, Karur, 
Salem , Vellore , Tiruchirapalli, Perambalur, Tiruvallur, Namakkal, Virudhunagar, Kancheepuram , Madurai, Dindigul, Erode, 
Pudukottai, Sivagangai, Thanjavur, Viluppuram , Tiruvannamalai, Ariyalur, Nagapattinam , Cuddalore and Ramanathapuram 
as affected by Hydrological Drought, 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


b . to notify and declare the Blocks of Tirunelveli (6 ), Tiruppur (9 ), Kanniyakumari (6 ), Thoothukudi (6 ), Theni (5 ) 
Coimbatore (5 ) and The Nilgiris ( 1) Districts as affected by Hydrological Drought. 


4 . The Government after careful consideration , accepts the proposal of the Additional Chief Secretary / Commissioner 
of Revenue Administration and hereby issues following orders : 


a ) To declare the Districts having deficit annual rainfall such as , Chennai ( serviced by Chennai Metropolitan 
Water Supply and Sewerage Board ), Dharmapuri, Krishnagiri, Karur, Salem , Vellore , Tiruchirapalli, Perambalur, Tiruvallur, 
Namakkal, Virudhunagar, Kancheepuram , Madurai, Dindigul, Erode, Pudukottai, Sivagangai, Thanjavur, Viluppuram , 
Tiruvannamalai, Ariyalur, Nagapattinam , Cuddalore and Ramanathapuram as affected by Hydrological drought. 


· Ariyalur, Nagancheepuram , Madurai,1Dinagiri , Karur, Salem 


b ) To declare certain blocks in the following seven (7 ) Districts having deficit annual rainfall as affected by 
Hydrological Drought: 


Sl. No. 


District 

( 2 ) 


Block Name 

( 3) 
Anamalai 


Coimbatore 


Annur 


Kanyakumari 


Pollachi(North ) 
Pollachi(South ) 
Sultanpet 
Killiyoor 
Kurunthancode 
Melpuram 
Munchirai 
Rajakkamangalam 
Thovalai 
Andipatti 
Chinnamanur 
Kadamalaigundu 
Theni 


Theni 


Uthamapalayam 


Thoothukudi 


Karunkulam 
Kayattar 
Kovilpatti 
Ottapidaram 
Pudur 
Sri Vaikundam 
Alangulam 
Cheranmahadevi 
Manur 
Palayamkottai 
Radhapuram 
Vasudevanallur 


Tirunelveli 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


SI. No . 


District 


Block Name 


( 1) 


( 2 ) 


( 3 ) 


Tiruppur 


Dharapuram 
Gudimangalam 
Kangeyam 
Kundadam 
Madathukulam 
Mulanur 
Palladam 
Udumalaipettai 
Vellakoil 
Gudalur 


Nilgiris 


5 . This order issues with the concurrence of Finance Department vide its U . O .No. 11439/ SS ( AK )/ 2019 , dated 07 . 03 . 2019 . 


(By order of the Governor ) 


ATULYA MISRA 
Additional Chief Secretary To Government 


அறிவிக்கை 


பேரிடர் மேலாண்மை - வடகிழக்கு பருவமழை 2018 - குறைவான மழைப்பொழிவு - தமிழகத்தின் 24 மாவட்டங்கள் மற்றும் 38 

வட்டாரங்களை ( Blocks ) உள்ளடக்கிய 7 மாவட்டங்கள் - நீரியல் வறட்சி பாதித்த ( As affected by Hydrological Drought ) 
மாவட்டங்கள் / வட்டாரங்களாக அறிவித்து ஆணை வெளியிடப்படுகிறது . 


[ அரசாணை (நிலை) எண் . 91, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் பேரிடர் மேலாண்மை அலகு , போமே - 3(1) பிரிவு, 7 மார்சு 2019 , 

மாசி 23 ,விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு, 2050) 


படிக்க : 


மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் 31 .01. 2019 நாளிட்ட செய்தி 
குறிப்பு. 
கூடுதல் தலைமைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் 
அவர்களின் கடிதம் எண் . Rc .No .NC. 2 ( 2 ) / 5987/ 2018 , 
நாள் 04 .02 .2019 . 


ஆணை : 


மேலே இரண்டில் படிக்கப்பட்ட கடிதத்தில் , கூடுதல் தலைமைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் பின்வருமாறு தெரிவித்துள்ளார் : 


தமிழ்நாட்டில் குடிநீர் மற்றும் நீர்ப்பாசன தேவைகளை பூர்த்தி செய்வதில் , மழைப்பொழிவு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது . தமிழ்நாட்டின் 
இயல்பு நிலையிலான ஆண்டு சராசரி மழையளவு 920 .90 மி . மீ . ஆகும் . இதில் , குளிர் காலம் , கோடைகாலம் மற்றும் தென்மேற்கு மற்றும் 
வடகிழக்கு பருவ காலங்களில் பெறக்கூடிய மழைப்பொழிவானது முறையே 3% , 14 % மற்றும் 48 % என்ற அளவில் இருக்கும் . இரண்டு முக்கிய 
பருவமழைக் காலங்களில் தமிழ்நாடு மழைப்பொழிவை பெறுகிறது . தென்மேற்கு பருவமழையின்போது (ஜூன் முதல் செப்டம்பர் வரை) 35 
சதவீதமும் , வடகிழக்குப் பருவமழையின்போது 48 சதவீதமும் மழை பெறப்படும் . தென்மேற்கு மற்றும் வடகிழக்குப் பருவமழையினால் பெறப்படும் 
மழையினால் , நிலத்தடி நீராதாரத்தை பெருக்குவதோடு , நீர் வழங்கு திட்டங்களின் ஆதாரங்களை மேம்படுத்தி , தொடர்ந்து அடுத்த வடகிழக்குப் 
பருவழை வரை குடிநீர் வழங்குவதற்கு உதவுகிறது எனவும் தெரிவித்து , 2018 - ஆம் ஆண்டு பருவமமழையில் பெறப்பட்ட மழைப்பொழிவினை 
கீழ்க்கண்டவாறு தெரிவித்துள்ளார் : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


பருவம் 


வழக்கமான ஆண்டு 
சராசரி மழைப்பொழிவு 

( சதவீதத்தில்) 


வழக்கமான பருவ 

மழையளவு 
(மில்லி மீட்டரில் ) 


பெறப்பட்ட 
மழைப்பொழிவு 
( மில்லி மீட்டரில்) 


பற்றாக்குறை 


3 % 


31 .3 


16 . 7 


- 47 % 


14 % 


128. 0 


153. 7 


20 % 


35 % 


321. 2 


282. 9 


- 12 % 


குளிர்காலம் 
( ஜனவரி - பிப்ரவரி) 
கோடை காலம் 

( மார்ச் - மே ) 
தென்மேற்கு பருவமழை 

(ஜூன் - செப்டம்பர் ) 
வடகிழக்கு பருவமழை 
( அக்டோபர் - டிசம்பர் ) 

மொத்தம் 
( ஜனவரி - டிசம்பர் ) 


48 % 


440. 4 


336 .5 


- 24 % 


100 % 


920 . 9 


789.9 


- 14 % 


மேலும் , பின்வரும் 17 மாவட்டங்கள் 59 சதவீதம் முதல் 19 சதவீதம் வரை குறைந்த மழைப்பொழிவு பதியப்பட்டுள்ளது : 


பற்றாக்குறை 


வ .எண் . 


மாவட்டம் 


வடகிழக்கு பருவ 
மழையின் 
இயல்பான 
மழைப்பொழிவு 
( மில்லி மீட்டரில் ) 


வடகிழக்கு 
பருவமழை 
பெறப்பட்ட 
மழைப்பொழிவு 
(மில்லி மீட்டரில் ) 


(4 ) 


தருமபுரி 


330 . 1 


133 . 7 


- 59 % 


கிருஷ்ணகிரி 


289. 4 


123 .1 


- 57 % 


சென்னை 


789 . 9 


352 . 9 


- 55 % 


கரூர் 


314 . 7 


147 . 4 


- 53 % 


சேலம் 


370. 5 


187 .6 


- 49 % 


வேலூர் 


348 . 7 


181 . 6 


- 48 % 


திருச்சிராப்பள்ளி 


391 .5 


208. 0 


- 47 % 


பெரம்பலூர் 


440. 9 


250 .0 


- 43 % 


திருவள்ளூர் 


589. 3 


343. 2 


- 42 % 


நாமக்கல் 


291 .6 


182 .5 


- 37 % 


விருதுநகர் 


419 


265 .5 


- 37 % 


காஞ்சிபுரம் 


641. 8 


417 .1 


- 35 % 


மதுரை 


419. 1 


278. 4 


- 34 % 


திண்டுக்கல் 


436 . 4 


301.8 


- 31 % 


ஈரோடு 


314 .6 


228 .0 


- 28 % 


புதுக்கேட்டை 


406 . 2 


313.2 


- 23 % 


சிவகங்கை 


422 . 7 


338 . 0 


- 20 % 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


பின்வரும் 7 மாவட்டங்களில் , 2018 வடகிழக்கு பருவமழையின்போது மழைப்பொழிவானது இயல்பாக இருந்தாலும் , ஆண்டு சராசரி 
மழைப்பொழிவில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது : 


வ . 


( 6) 


வடகிழக்கு வடகிழக்கு 

ஆண்டு 
பருவ பருவ 

முழுவதும் 

ஆண்டு 
மழையில் மழையில் 

பெறப்படும் 

முழுவதும் 
வழக்கமான பெறப்பட்ட 

பெறப்பட்ட 
மாவட்டம் 

வழக்கமான 
எண் 

பற்றாக்குறை 
பற்றாக்குறை 

மழைப் 
மழைப் 
மழைப் 

மழைப் 
பொழிவு பொழிவு 

பொழிவு 

பொழிவு 
(மில்லி ( மில்லி 

(மில்லி 

(மில்லி 
மீட்டரில் ) மீட்டரில் ) 

மீட்டரில் ) 

மீட்டரில் ) 
( 2) 
தஞ்சாவூர் 

550 . 3 471 .5 - 14 % 1013 . 1 703 . 8 

- 31 % 
விழுப்புரம் 

499 .1 435 . 8 - 13 % 1011. 6 726 . 7 

- 28 % 
திருவண்ணாமலை 

446 . 5 393 . 1 - 12 % 1040 . 0 790 . 2 

- 24 % 
அரியலூர் 

545 .5 518 . 2 - 5 % 1071. 8 814. 5 

- 24 % 
நாகப்பட்டினம் 

941 816 .5 - 13 % 1393 . 3 1079. 8 

- 23 % ) 
6 கடலூர் 

697 . 8 621. 0 - 11 % 1206 . 7 965 . 0 

- 20 % 
7 இராமநாதபுரம் 

491. 7 440 . 3 

- 10 % 807 .8 649 . 7 

- 20 % 
மீதமுள்ள 7 மாவட்டங்களைப் பொறுத்தவரையில் , மாவட்ட அளவில் மழைப்பொழிவு இயல்பாக இருந்தாலும் (19 சதவீதத்திற்கும் 
குறைவாக ) , மாவட்டம் முழுமையும் சீரான மழைப்பொழிவு இல்லை. வட்டாரவாரியான நிலவரத்தை கணக்கீடு செய்யும் பொருட்டு , கடந்த 10 
முதல் 15 ஆண்டுகளில் வட்டாரவாரியாக பதியப்பட்ட பருவ மழையளவைக் கொண்டு , தற்போது பெறப்பட்டுள்ள வழக்கமான மழைப்பொழிவு 
கணக்கீடு செய்யும்போது , 7 மாவட்டங்களிலுள்ள 38 வட்டாரங்களில் 20 சதவீத மழை குறைபாடு மற்றும் அதற்கும் குறைவான மழைப்பொழிவு 
பெறப்பட்டுள்ளது . 2018 வடகிழக்குப் பருவமழையின்போது வட்டாரவாரியாக பெறப்பட்ட மழையளவு கீழ்க்கண்டவாறு : 


பெறப்பட்ட 
மழையளவு 


வழக்கமான 
மழையளவு 


மாவட்டம் 


வ . 
எண் . 


வட்டாரத்தின் பெயர் 


இயல்பிலிருந்து விலகல் 


(மில்லி 
மீட்டரில் ) 


(மில்லி 
மீட்டரில் ) 


( 6) 


( 4) 
225 .1 


கோயம்பத்தூர் 


300 .01 


- 24 . 91 


142 


197.69 


- 28 . 17 


ஆனைமலை 
அன்னூர் 
பொள்ளாச்சி ( வடக்கு ) 
பொள்ளாச்சி ( தெற்கு ) 
சுல்தான்பேட்டை 


229 


293 .65 


- 22 .02 


225 .1 


300 . 01 


- 24 . 91 


232 . 45 


289 . 38 


- 19. 17 


கன்னியாகுமரி 


373 . 9 


506 . 08 


- 26 .34 


341. 8 


465 . 44 


- 25 .68 


412 . 75 


550 .12 


- 27.82 


கிள்ளியூர் 
குருந்தங்கோடு 
மேல்புறம் 
முஞ்சிறை 
இராஜாக்கமங்கலம் 
தோவாளை 


393 . 33 


528 . 1 


- 27 .08 


371 . 26 


509. 9 


- 27 .04 


292 . 2 


499. 97 


- 41 .56 


தேனி 


235 . 8 


376 .51 


- 37 .37 


ஆண்டிபட்டி 
சின்னமனூர் 


284 . 95 


388 . 54 


- 26 . 93 


கடமலைக்குன்று 


271.16 


369. 84 


- 26 .67 


தேனி 


258. 8 


358.55 


- 28 .16 


உத்தமபாளையம் 


340 . 1 


463. 36 


- 27 . 96 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


பெறப்பட்ட 
மழையளவு 


வழக்கமான 
மழையளவு 


மாவட்டம் 


வட்டாரத்தின் பெயர் 


இயல்பிலிருந்து விலகல் 


எண் . 


( மில்லி 
மீட்டரில் ) 
( 4) 


(மில்லி 
மீட்டரில் ) 


தூத்துக்குடி 


316 .74 


415 . 18 


- 25 .63 


381.17 


468 . 91 


- 19. 19 


240 . 75 


384 .58 


- 37 . 37 


194 . 33 


347 .23 


- 44 . 94 


கருங்குளம் 
கயத்தாறு 
கோவில்பட்டி 
ஓட்டபிடாரம் 
புதூர் 
ஸ்ரீவைகுண்டம் 
ஆலங்குளம் 
சேரன்மகாதேவி 


173 


353. 73 


- 51. 09 


443 . 93 


327.5 
366 .31 


- 26 .23 
- 23. 34 


திருநெல்வேலி 


468 . 78 


352 .6 


455. 35 


- 22. 57 


மானூர் 


217.45 


377 . 35 


- 42 . 37 


பாளையங்கோட்டை 


312 . 6 


457. 4 


- 31 .66 


342. 9 


432 . 7 


- 20. 75 


317.1 


559 .44 


- 43 . 32 


திருப்பூர் 


290 . 8 


388 . 5 


- 25 . 15 


257.95 


344. 25 


- 25 .03 


இராதாபுரம் 
வாசுதேவநல்லூர் 
தாராபுரம் 
குடிமங்கலம் 
காங்கேயம் 
குண்டடம் 
மடத்துக்குளம் 
மூலனூர் 
பல்லடம் 


124 . 5 


296 . 41 


- 58 


197 . 43 


341.83 


- 43 . 72 


281.13 


403. 22 


- 29. 52 


177 


340 .57 


- 48 .03 


227 


309 . 13 


- 26 .57 


நீலகிரி 


உடுமலைப்பேட்டை 

221 .2 306 . 38 

- 27 .8 
வெள்ளகோயில் 

150 . 75 318 .49 

- 53. 01 
கூடலூர் 

140 .60 382 . 27 

- 63. 22 
மேற்படி மழையளவினை பகுப்பாய்வு செய்யும்போது , தமிழ்நாட்டில் , 2018 வடகிழக்கு பருவமழையின் போது , 7 மாவட்டங்களில் உள்ள 38 
வட்டாரங்கள் “ பற்றாக்குறை ” மற்றும் “ மிகப் பற்றாக்குறை என்ற அளவில் மழைப்பொழிவு பெற்றுள்ளது . இதன் காரணமாக மேற்பரப்பு மற்றும் 
நிலத்தடி நீராதாரங்கள் விரைவாக குறைந்து , இதனால் ஏற்கனவே குடிநீர் பிரச்சனைகளை அனுபவித்து வரும் மாவட்டங்கள் / வட்டாரங்கள் 
கோடைகாலத்தில் நீரியல் வறட்சி ( Hydrological Drought ) காரணமாக மேலும் பாதிக்கப்படும் . 

2 . மேலும் , மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்நோக்கவிருக்கும் குடிநீர் பற்றாக்குறையினை கருத்தில்கொண்டு , குடிநீரின் 
தற்போதைய நிலை மற்றும் அதற்கான திட்டங்கள் குறித்து , சம்பந்தப்பட்ட துறைகளுடன் 31.01 .2019 அன்று நடத்திய சீராய்வுக் கூட்டத்தின்போது , 
கூடுதல் தலைமைச் செயலாளர் நிர்வாக இயக்குநர் , சென்னைப் பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரகற்று வாரியம் அவர்கள் அணைகளின் 
நீர் இருப்பு குறித்த நிலையினை கீழ்க்கண்டவாறு தெரிவித்தார்: 


அணைகள் 


முழுக்கொள்ளளவு 

(கனஅடி ) 


சேமிப்பு (கனஅடி ) 
( 28.01.2019 நிலவரப்படி ) 


முந்தைய ஆண்டின் அதே தேதியில் 
சேமிப்பு (கன அடி ) ( 28 .01. 2018 

நிலவரப்படி ) 

( 4 ) 
1310 


( 2 ) 


( 3) 


3 .231 


204 


பூண்டி 
சோழாவரம் 


1081 


48 


459 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அணைகள் 


முழுக்கொள்ளளவு 

( கனஅடி ) 


சேமிப்பு (கனஅடி ) 
( 28.01. 2019 நிலவரப்படி ) 


முந்தைய ஆண்டின் அதே தேதியில் 
சேமிப்பு ( கன அடி) (28 .01.2018 

நிலவரப்படி ) 


3300 


748 


1396 


செங்குன்றம் 
செம்பரம்பாக்கம் 


3645 


54 


1713 


11, 257 


1054 


4878 


மொத்தம் 
வீராணம் 


1, 465 


1 ,387 


474 


மொத்த கொள்ளளவு ( கன அடி ) 


12 , 722 


2 , 441 


5 ,352 


மேலும் , இயக்குநர் , ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அவர்கள் , மொத்தமுள்ள 385 வட்டாரங்களில் அடங்கியுள்ள 12524 கிராம 
பஞ்சாயத்துகளில் , கீழ்க்கண்ட பகுதிகள் மார்ச் , ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பாதிக்கப்படும் எனத் தெரிவித்தார் : 


பகுதிகள் 


மார்ச் 


ஏப்ரல் 
( 3) 


( 2 ) 


143 


222 


252 


பஞ்சாயத்து யூனியன் 
கிராம பஞ்சாயத்து 

வாழிடங்கள் 


2883 


4337 


5426 


14333 


20212 


25993 


3 . எனவே , மேற்காணும் சூழ்நிலையைக் கருத்தில் கொண்டு , கூடுதல் தலைமைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் 
பின்வருவனவற்றின் மீது அரசாணைகள் வேண்டியுள்ளார் : 
( அ ) 24 மாவட்டங்கள் , அதாவது சென்னை ( சென்னைப் பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரிய 

பணியின் கீழ் ) தருமபுரி , கிருஷ்ணகிரி , கரூர் , சேலம் , வேலூர் , திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் , திருவள்ளூர் , 
நாமக்கல் , விருதுநகர் , காஞ்சிபுரம் , மதுரை, திண்டுக்கல் , ஈரோடு , புதுக்கோட்டை , சிவகங்கை , தஞ்சாவூர் , விழுப்புரம் , 
திருவண்ணாமலை , அரியலூர், நாகப்பட்டினம் , கடலூர் மற்றும் இராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களை நீரியல் வறட்சி பாதித்த 
( As affected by Hydrological Drought ) மாவட்டங்கள் என அறிவித்தல் ; 
திருநெல்வேலி (6), திருப்பூர் (9), கன்னியாகுமரி (6 ), தூத்துக்குடி (6), தேனி (5), கோயம்புத்தூர் (5 ) மற்றும் நீலகிரி (1) ஆகிய 

மாவட்டங்களில் உள்ள 38 வட்டாரங்களை நீரியல் வறட்சி ( Hydrological Drought ) பாதித்த மாவட்டங்களாக அறிவித்தல் ; 
4 . மேலே பத்தி - 3இல் கண்டுள்ள கூடுதல் தலைமைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையரின் செயற்குறிப்பினை அரசு நன்கு 
ஆய்வுசெய்து , ஆய்வுக்குப்பின், பின்வருமாறு ஆணையிடுகிறது : 

( அ ) ஆண்டு மழைப்பொழிவு குறைவாகப் பெற்றுள்ள சென்னை (சென்னைப் பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரிய 

பணியின் கீழ் வரும் பகுதி ) தருமபுரி , கிருஷ்ணகிரி , கரூர் , சேலம் , வேலூர்,திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர்,திருவள்ளூர் , நாமக்கல் , 
விருதுநகர் , காஞ்சிபுரம் , மதுரை, திண்டுக்கல் , ஈரோடு , புதுக்கோட்டை , சிவகங்கை , தஞ்சாவூர், விழுப்புரம், திருவண்ணாமலை , 
அரியலூர், நாகப்பட்டினம் , கடலூர் மற்றும் இராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களை நீரியல் வறட்சி பாதித்த ( As affected by 

Hydrological Drought ) மாவட்டங்களாக அறிவிக்கப்படுகிறது . 
( ஆ ) 7 மாவட்டங்களில் உள்ள ஆண்டு மழைப்பொழிவு குறைவாகப் பெற்றுள்ள பின்வரும் வட்டாரங்களையும் (Blocks) நீரியல் வறட்சி 
பாதித்த ( As affected by Hydrological Drought ) வட்டாரங்களாக அறிவிக்கப்படுகிறது : 
வ . எண் . மாவட்டம் 

வட்டாரத்தின் பெயர் 

( 3) 
கோயம்பத்தூர் 

ஆனைமலை 
அன்னூர் 
பொள்ளாச்சி (வடக்கு ) 
பொள்ளாச்சி (தெற்கு ) 

சுல்தான்பேட்டை 
கன்னியாகுமரி 

கிள்ளியூர் 
குருந்தங்கோடு 
மேல்புறம் 
முஞ்சிறை 
இராஜாக்கமங்கலம் 
தோவாளை 


2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ . எண் . 


மாவட்டம் 


வட்டாரத்தின் பெயர் 


தேனி 


ஆண்டிபட்டி 
சின்னமனூர் 


கடமலைக்குன்று 


தேனி 


உத்தமபாளையம் 


தூத்துக்குடி 


கருங்குளம் 
கயத்தாறு 
கோவில்பட்டி 
ஓட்டபிடாரம் 
புதூர் 
ஸ்ரீவைகுண்டம் 
ஆலங்குளம் 
சேரன்மகாதேவி 


திருநெல்வேலி 


மானூர் 


பாளையங்கோட்டை 


திருப்பூர் 


இராதாபுரம் 
வாசுதேவநல்லூர் 
தாராபுரம் 
குடிமங்கலம் 
காங்கேயம் 


குண்டடம் 


மடத்துக்குளம் 


மூலனூர் 


பல்லடம் 


உடுமலைப்பேட்டை 


வெள்ள கோயில் 


நீலகிரி 


கூடலூர் 


5 . இவ்வாணை , நிதித் துறையின் அ . சா .கு . எண் .11439/ SS (AK )/2019, நாள் 07.03. 2019- ல் பெறப்பட்ட இசைவுடன் வெளியிடப்படுகிறது . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


அதுல்ய மிஸ்ரா, 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


